APRIL/MAY 2023 


tal ப ட்‌. ன்‌ 


நாட்டுப்புறவியல்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


1.  நாட்டுப்புறவியலை ரிச்சார்ட்‌ எம்‌. டார்சன்‌ எவ்வாறு 
வகைப்படுத்துகிறார்‌? 


2. ஆன்ட்ருலாங்க்‌ (றர 1௦௨2 மானிடவியலை 
எவ்வாறு குறிப்பிடுகிறார்‌? 


3. சிலப்பதிகாரத்தில்‌ நாட்டுப்புறப்பாடல்களை உணர்த்தும்‌ 
வரிப்பாடல்களைக்‌ கூறுக? 


4. கம்பராமாயணத்தில்‌ நாட்டுப்புற இலக்கியத்தின்‌ கூற்று 
இடம்பெறும்‌ இடத்தினைக்‌ கூறுக? 


5. கலைகளின்‌ வளர்ச்சி நிலையினைக்‌ கூறுக. 


6. டாக்டர்‌. ஏ.என்‌. பெருமாள்‌ அவர்கள்‌ நாட்டுப்புறக்‌ 
கலைகளை எவ்வாறு வகைப்படுத்துகிறார்‌? 


7... பாவைக்கூத்தின்‌ இருநிலைகளைக்‌ கூறுக? 


4976 


10. 


EL. 


12. 


18. 


தாலாட்டின்‌ பாடற்பொருளின்‌ மூன்று பிரிவுகளைக்‌ 
கூறுக? 


டாக்டர்‌.சு. சண்முக சுந்தரம்‌ நாட்டுப்புறக்‌ கதைகளை 
எவ்வாறு பகுக்கிறார்‌? 


அன்னகாமு கதைப்பாடல்களை எவ்வாறு பகுக்கிறார்‌? 
பகுதி ஆ -— (5 ௬ 5 = 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


(அ) நாட்டுப்புற இலக்கியத்தின்‌ ஐந்து முக்கியப்‌ 
பண்புகளை கூறுக. i 


(அல்லது) 


(ஆ) நாட்டுப்புற இலக்கியங்களை விளக்குக. 


(அ 


சிலப்பதிகாரத்தில்‌ நாட்டுப்புறப்‌ 
கூறுகளைத்‌ தொகுத்து கூறுக. 


பாடல்களின்‌ 


(அல்லது) 


(ஆ) பக்‌ இலக்கியங்களில்‌  நாட்டுப்புறத்தாக்கம்‌ 
குறித்து விளக்குக. 
(௮) கரகாட்டம்‌ குறித்து விளக்குக. 
(அல்லது) 


(ஆ) ஒயில்‌ கும்மி அல்லது ஒயிலாட்டம்‌ பற்றி 
விளக்குக. 


2 4976 


14, 


15. 


16. 


1 


18. 


19. 


20. 


(அ) நாட்டுப்புறப்‌ 


பாடல்களின்‌ வகைப்பாட்டினை 
விளக்குக. 


(அல்லது) 
(ஆ) தொழில்‌ பாடல்களை விளக்குக. 


(௮) நாட்டுப்புறக்‌ கதைகளை வகைப்படுத்துக. 


(அல்லது) 
(ஆ) கதைப்பாடல்களின்‌ வகைப்பாட்டினை விளக்குக. 


பகுதி இ-- (3 % 10 ௫ 80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விரிவான விடையளிக்கவும்‌. 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ பழமொழிகள்‌ பற்றிய செய்திகளை 
தொகுத்து எழுதுக. 


நாட்டுப்புறவியல்‌ வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை 
வரைக. 


ஏட்டிலக்கியத்திற்கும்‌ - வாய்மொழி ' இலக்கியத்திற்கும்‌ 
இடையே உள்ள வேறுபாடுகளை விளக்கி எழுதுக. 


நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ குறித்து ஒரு கட்டுரை வரைக. 


நாட்டுப்புறக்‌ கதைகள்‌ குறித்து தொகுத்து எழுதுக. 


3 4976 


